சின்னஞ்சிறிய என்‌ சகோதரருள்‌. ஒருவனுக்கு நீங்கள்‌ இவற்றைச்‌ 
செய்த போதெல்லாம்‌ எனக்கே செய்தீர்கள்‌ (மத்‌. 35% 40) 


“புனித வின்சன்‌ ர ரோல்‌ சையின்‌ 


ட... மத்தீதளின்‌ விதிகள்‌. 
மத்திய சபை வெளியீட. 


. அச்சிடலாம்‌ | 
வ. வ. இம்மானுவேல்‌ 
யாழ்‌, மறைமாவட்ட குருமுதல்வர்‌ 


09-02-1994 - 


ட 


_ சபையின்‌ பாதுகாவலர்‌ 
புனித வின்சென்‌ ௩ போல்‌ 
(குறுகிய சரிதை) 


1581 ஆம்‌ ஆண்டில்‌ லூர்து நகருக்கு வடகிழக்கில்‌, 60 மைல்‌ 
களுக்கு அப்பாலுள்ள பிற்போக்கான “(போயுயிக்‌”' திராமத்தில்‌ வின்‌ 
சென்‌ டி போல்‌ பிறந்தார்‌. கல்வியின்மை வறுமை, சாதாரண எளி 
மையான வாழ்க்கை என்பவற்றை அனுபவித்த இவர்‌, இக்கட்டான 
காலங்களில்‌ பொறுமையைக்‌ கஉடப்பிடித்தார்‌. இறைவன்‌ மீது அசை 
யாத நம்பிக்கை கொண்டிருந்தார்‌. அக்காலத்துச்‌ செல்வந்தர்கள்‌ 
தம்‌ நேரத்தையும்‌ பணத்தையும்‌ செலவு செய்த முறைகளை முற்‌ 
றாக வெறுத்தார்‌. இவரது 12 ஆவது வயதில்‌ இவர்‌ தந்‌ைத நியாய 
வாதி ஒருவரது தூண்டுதலால்‌ இவரைக்‌ கல்லூரிக்கு அனுப்பிக்‌ கல்வி 
பயிலவைத்தார்‌. | 


வின்சென்‌ டி போல்‌ இறையியல்‌ கல்வி கற்கும்‌ போதே இவர்‌ 
தந்தை இறையடி சேர்ந்தார்‌. 1600 ஆம்‌ ஆண்டு புரட்டாதி 83 
ஆம்‌ நாள்‌ குருவாகத்‌ திரு நிலைப்படுத்தப்பட்டார்‌. ஓர்‌ மூதாட்டி 
தன்‌ சொத்துக்களை வின்சென்ற்றுக்கு எழுதி வைத்துவிட்டுக்‌ காலமா 
னதைத்‌ தொடர்ந்து, அச்‌ சொத்துக்களைப்‌ பார்வையிட இவர்‌ செல்ல 
நேர்ந்தது. திரும்பி வரும்‌ போது கப்பலில்‌ பயணஞ்‌ செய்தார்‌. கப்‌ 
பல்‌ கொள்ளையடிக்கப்பட்டு, - அதில்‌ பிடிக்கப்பட்ட அனைவரும்‌ 
கொள்ளைக்காரரால்‌ அடிமைகளாக விற்கட்பட்டனர்‌. வின்சென்றை 
வாங்கிய துருக்கிய மருந்தாளர்‌ ஓர்‌ ஆண்டின்‌ பின்பு. தனது மருமக்‌ 
களிடம்‌ பணிபுரிய இவரை அனுப்பி வைத்தார்‌. இரண்டு அண்டு : 
கஸின்‌ பின்‌ தப்பிச்‌ சென்று பிரான்ஸை அடைந்தார்‌. 22. 


சொந்த நாட்டில்‌ அறிமுகம ற்றவராகவும்‌, பணமில்லாதவராக 
வும்‌ இருந்தும்‌, மனங்கலங்காமல்‌ தனது குருத்துவ நிலைப்படுத்தல்‌ 
சான்றிதழ்‌ அனுப்பி வைக்குமாறு அவிக்னன்‌ நகரிலிருந்து குனது 
சுதேசிப்‌ பங்கிற்கு விண்ணப்பம்‌ செய்து கொண்டார்‌. இத்தாலியில்‌ 
குருமுதல்வரைச்‌ சந்தித்து அவரது நட்பையும்‌ அனுதாபத்தையும்‌ 
பெற்றார்‌. துருக்கிய மருத்தாளரிடம்‌ அடிமையாய்‌ வாழ்ந்த அந்த 


இளங்குருவை குருமுதல்வர்‌ ஹறோமை நகருக்கு அனுப்பினார்‌. பாப்‌ 
பரசரின்‌ மதிப்பைப்‌ பெற்ற வின்சென்ற்‌, பிரான்சின்‌ 4 ஆம்‌ ஹென்றி 
- அரசரிடம்‌. தூதுவராகப்‌ பரீஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்‌. துன்ப 


& 


துயரங்களுக்கு முகங்‌ கொடுத்து, வாழ்வின்‌ மேடு பள்ளங்களின்‌ தாக்‌ 
கத்தால்‌ உருவாக்கப்பட்டுக்‌ கிறீஸ்தவ மதிப்பீடுகளில்‌ வைராக்கியம்‌ 
கொண்டவராய்‌ விளங்யெ வின்சென்ற்‌, மனிதனது உயரிய ஆவல்‌ 
களை இறைவன்‌ மட்டுமே நிறைவு செய்ய முடியும்‌ என்று அனு 
பவத்தில்‌ கண்டுணர்ந்தார்‌. பிரான்ஸில்‌ இரு வேறுபட்ட நிலைமை 
கள்‌ நிலவுவதை அவதானித்தார்‌. ஒரு புறம்‌ பிரபுக்கள்‌; அரச அபி 
மானமுள்ள செல்வந்தர்‌, பெருமனைகளில்‌ உல்லாச வாழ்வு வாழ்ந்‌ 
தனர்‌. மறுபுறம்‌ உரிமையற்ற - வறுமையிலும்‌ அறியாமையிலும்‌ 
உழன்ற - ஏழைகள்‌ வாழ்க்கையென்ற பெயரில்‌ அளவற்ற துன்பமுற்‌ 
றனர்‌. நான்காம்‌ ஹென்றியின்‌ மனைவி “(டி வெலோயில்‌”' வின்‌ 
செற்றைத்‌ தன்‌ ஆலோசகராகவும்‌, குருவாகவும்‌ கொண்டு, வைத்திய 
சாலைகளில்‌ தன்‌ ஈகை முதல்வராக நியமித்தாள்‌. நோயாளர்‌ சரியான 
கவனிப்பின்றி இருந்த நிலமையை மாற்றியமைப்பதில்‌ வின்சென்ற்‌ 
தன்முமுக்‌ கவனத்தையும்‌, காலத்தையும்‌ செலவழித்தார்‌. இக்‌ கால 
கட்டத்தில்‌ இவர்‌ அண்டியிருந்த ஓர்‌ நீதிபதியின்‌ பணத்தைத்‌ திருடி 
யதாக இவர்‌ மீது குற்றஞ்‌ சுமத்தப்பட்டது. ஈற்றில்‌ உண்மைக்‌ 
குற்றவாளி கண்டு பிடிக்கப்பட்டாரெனினும்‌ வின்சென்ற்‌ மனத்துயர்‌ 
அடைந்தார்‌. இறை விசுவாசத்தில்‌ ஐயப்பரடுற்ற ஓர்‌ 
இறையியலாளருக்கு ஆலோசனை கூறப்போய்த்‌ தானே அச்சோத 
னைக்கு ஆளாகித்‌ தவித்தார்‌. இந்நேரத்தில்‌ ஆழ்ந்த ஆண்மீக உள்‌ 
ளுணர்வு கொண்ட கருதினால்‌ டிபியூன்‌ இறையன்பில்‌ அவிசுவாசப்‌ 
படுதல்‌ சரியல்லவென்று புத்திமதி கூறித்‌ திருத்தினார்‌. 


பரீஸ்‌ நகர எல்லைப்புறத்திலிருந்த திளிஞ்சி என்னும்‌ ரொ 
மத்தில்‌ பங்குக்‌ குருவாக நியமனம்‌ பெற்ற வின்சென்ற்‌, ஒரு வருட 
காலம்‌ இங்கு பணிபுரிந்தபின்பு, பரீஸ்‌ நகரப்‌ பேராயரின்‌ சகோதர 
னாகிய தளபதி பிலிப்‌ டி கொண்டியின்‌ மக்களுக்கு ஆசிரியராகச்‌ 
சென்றார்‌. தளபதி கொண்டியின்‌ தோட்டத்தில்‌. வசித்த மக்களி 
டையே நிலவிய ஆன்மீக அலட்சியப்‌ போக்கைத்‌ திருத்த எண்ணி 
1617 ஆம்‌ ஆண்டு புனித சின்னப்பர்‌ மனமாற்றம்‌ அடைந்த தன 
மாகிய தை 25 ஆம்‌ இகத பொதுப்‌ பாவசங்கீர்‌; தனம்‌ எனும்‌ கருத்‌ 
துப்‌ பற்றிய மழையுரையை அவர்கள்‌ மத்தியில்‌ நிகழ்த்தினார்‌. 
அதன்‌ வெற்றியாகத்‌ தளபதி கொண்டியின்‌ தோட்டம்‌ முழுவதற்கும்‌ 
பொதுவானதோர்‌ மறை அறிவிப்புக்‌ குழு நியமிக்கப்பட்டது. இதன்‌ 
பின்னர்‌ வின்சென்ற்‌ '*டோம்பஸ்‌'” எனும்‌ வரிய இராமத்துக்குச்‌ 
சென்று, அங்கு தன்‌ பணியைத்‌ தொடர்ந்தார்‌. இறை வழிபாடு 
களில்‌ மக்களுக்கு இருந்த அலட்சியத்தை நீக்க அரும்பாடுபட்டார்‌. 
தனது இனிய இயல்பாலும்‌, சாதுரியத்தாலும்‌ மக்களோடு பம. 
அவர்கள்‌ மீண்டும்‌ தேவாலய வழிபாடுகளில்‌ ஊக்கத்துடன்‌ பங்கு 


ஓ: 


பற்றச்‌ செய்தார்‌, ஓர்‌ நாள்‌ தகர எல்லையில்‌ வசித்த ஏழைக்‌ குடும்‌ 
பம்‌ பட்டினியாலும்‌, நோயினாலும்‌ இறக்கும்‌ தறுவாயில்‌ இருப்பதாக 
வின்சென்ற்றுக்குச்‌ செய்தி கிட்டியது, கிருப்பலி வேளையில்‌. விசுவா 
சிகள்‌ மத்தியில்‌ அக்குடும்பத்திற்காக. உருக்கமான வேண்டுகோள்‌ ஒன்‌ 
றினை விடுத்தார்‌. திறாப்பலி . முடிவுற்றதும்‌. அக்குடும்பத்துக்கு . 
வேண்டிய உணவுப்‌. பண்டங்களுடன்‌ மக்கள்‌ திரும்பி வந்தனர்‌. 
விளைவு உற்சாகமாக இருந்ததால்‌ ““வண்டியுணவு'' என்ற .தரும 
சபையைத்‌ தொடக்கி, ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்க ஏற்‌ 
பாடு செய்தார்‌. | | ட 


தளபதி கொண்டி தன்‌ செல்வாக்கனா அம்‌ .செபமுயற்சி 
களாலும்‌ வின்சென்றைத்‌ திரும்பவும்‌ தன்‌. தோட்டத்திற்கு அழைப்‌ . 
பித்தார்‌. அங்கே கப்பல்களில்‌ தண்டுவலிக்கும்‌ தண்டனை . பெற்ற 
குற்றவாவிகளைக்‌ கவனிக்கும்‌ பணி கிடைத்தது. கசப்புணர்வு கொண்ட 
இப்பயங்கரக்‌ குற்றவாளிகள்‌. விரக்தியுற்ற நிலையிலும்‌, நோய்களுக்‌. 
காளான நிலையிலும்‌, தேவ தூஷணஞ்‌ சொல்லித்‌ தட்டியும்‌, படு 
மோசமான நிலையில்‌ வாழ்ந்தனர்‌. ஆனால்‌ வின்சென்ற்‌ தனது எல்‌ 
லையற்ற அன்பீனாலும்‌, ஆழ்ந்த அனுதாபத்தினாலும்‌, அவர்களைத்‌ : 
கும்வசப்‌ படுத்தினார்‌, நோய்‌, பிணிக்கு மருந்தும்‌... ' தூய உணவும்‌ 
வழங்கி, அவர்களது நம்பிக்கையைப்‌ பெற்ற பின்‌ ஆன்மீக நலன்‌ 
. களைச்‌ கவனித்தார்‌. | | 


வெலன்வில்‌ நகரில்‌ அவர்‌ ஆற்றிய மறையுரையும்‌, தளபதி 
கொண்டியின்‌ தூண்டுதலும்‌ சேர்ந்து, பிரான்ஸ்‌ தேசக்‌ இராம மக்க 
ளுக்கு நற்செய்தியைப்‌ பரப்ப £போதகக்‌ குருக்கள்‌ குழு”? ஒன்று 
உதயமாகச்‌ செய்தது, இப்புதிய கட்டமைப்பு "இறைத்‌ தூதுவர்‌ 
சபை” என அழைக்கப்பட்டது. இவர்கள்‌ தமது சொந்த இடத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டுக்‌ கிராமங்களில்‌ தங்கி ஆறு மாதங்களுக்கு, அங்கு 
வசிப்பவர்களின்‌ நலன்கலளக்‌ கவனித்துப்‌ பணி புரீந்து, பின்‌ வீடு 
திரும்பினர்‌. ஆங்காங்கே பணிமனைகள்‌ அமைத்துத்‌ தம்‌... தூதுப்‌ 
பணியைச்‌ செவ்வனே செய்தனர்‌. பிரதி வாரமும்‌ செவ்வாய்க்‌ இழ 
மைகளில்‌ குருக்கள்‌ ஒன்று கூடி, பணிச்‌ இறப்புப்பற்றிய. கலந்துரை 
யாடல்களை நடத்தினர்‌. '*ஏழைகளை இறைவனின்‌ மக்கள்‌ என்ற 
மனப்பான்மையுடன்‌ அணுக வேண்டும்‌'*' என்று இவர்களுக்கு வின்‌ 
சென்ற்‌ கூறிவந்தார்‌. புதிதாக இவர்‌ ஒன்றும்‌ கூறாத போதிலும்‌; 
இவரது நேர்மையும்‌, தனிப்பட்ட தூய்மையும்‌, விசுவாச . சத்தியங்‌ 
களுக்கு மெருகூட்டுவன போன்று. அமைந்தன. இதனால்‌ உயர்‌ கருக்‌ 
களின்‌ நியமனங்களுக்குப்‌ பொறுப்பாகவிருந்த, பிரதான சபையான 


4 2 


' மனச்சான்றுச்‌ சபைக்கு இவர்‌ முதல்வரானார்‌. செல்வந்த பிரபுக்‌ 
களுடனும்‌, குருசிரேஷ்டர்களுடனும்‌ மோத வேண்டிய நிலை ஏற்‌ 
பட்ட போதிலும்‌, வின்சென்ற்‌ இங்கும்‌ ல ஊழல்களைக்‌ களைந்‌ 
தார்‌. இவரது பணியின்‌ பயனாகக்‌ குருக்கள்‌ மத்தியில்‌ வியத்தகு 
முன்னேற்றம்‌ காணப்பட்டது. செவ்வாய்க்கிழமைக்‌ கலந்துரையாடல்‌ 
களில்‌ தவறாது பங்கெடுத்து, அநேகர்‌ இறை தூதுப்பணியில்‌ ஆர்வ 
த்துடன்‌ செயலாற்றினர்‌. மக்சளும்‌ தொலை  ூரங்களிலிருந்தும்‌ 
_ வந்து ஆராதனைகளில்‌ கலந்து கொண்டனர்‌, 1625 க்கும்‌ 1660 க்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தில்‌ 840 இறைத்‌ தூதுவர்‌ தலைமையகத்தில்‌ 
இருந்து பணிபுரியச்‌ சென்றனர்‌. 25 பணிமனைகள்‌ செயற்பட்டன. 
வின்சென்ற்‌ ஆரம்பித்து வைத்த... வண்டியுணவுத்‌ தருமம்‌” நாடளாவிய 
நிறுவனமாக வளர்ந்து விட்டது. ஆங்காங்கே வாழும்‌ உயர்‌ குலப்‌ 
பெண்கள்‌ இத்தரும நிர்வாசத்தைத்‌ திறம்பட நடத்னர்‌.” ஆனால்‌ 
சில சமயங்களில்‌ ஏழைகளின்‌ குச்சு வீடுகளுக்குச்‌ சேன்று உணவு 
கொடுப்பதற்கு இவர்களது குடும்பத்தினர்‌ தடை செய்தனர்‌, நோயா 
ளிகளைப்‌ பரா மரிப்பதையும்‌ அவர்கள்‌ விரும்பவில்லை. எனவே தரும 
சேவையில்‌ ஈடுபடக்கூடிய சாதாரண பெண்கள்‌ வின்சென்ற்றுக்குதவ 
முன்வத்தனர்‌. விதவையான .லீகிறாஸ்‌ .எனும்‌ பெண்மணியின்‌ தலை 
மையில்‌ பாரீஸில்‌ ஒரு பயிற்சி நிலையம்‌ ஆரம்பித்து, பல பெண்களுக்குச்‌ 
- சமையல்‌, தையல்‌, தாதிப்பயிற்கி எனும்‌ பயிற்சிகள்‌ அளிச்கப்பட்டன. 
இவ்வாறு சிறுக ஆரம்பித்த 'தர்மசீல மகளிர்‌ சபை?! காலப்‌ போக்கில்‌ 
தீவிர வளர்ச்சியடைந்தது. பிரான்சியப்‌ புரட்சியின்‌ காரணமாக 
தாடு முமுவதும்‌ நோயும்‌, பசிப்பிணியும்‌ தாண்டவமாடிற்று லோறேன்‌ 
நகரில்‌ அரசு அனுப்பிய உணவு. வகைகளையும்‌, மருந்து வகைகளை 
யும்‌, வின்சென்ற்றின்‌ மூன்று தர்ம நிறுவனங்களும்‌ மக்களுக்கு விதி 
யோகித்து, மக்களைக்‌ காப்பாற்றினர்‌. - பணிபுரியும்‌ குருக்களும்‌, மக்‌ 
களும்‌ பெருகப்‌ பெருக, வின்சென்ற்‌ அவர்களுடன்‌ கடிதத்‌ தொடர்பு 

ஏற்படுத்திக்‌ கொண்டார்‌. இவரது ஆளுமை, ஞானம்‌, மனிதநேயம்‌, 
புனிதத்தன்மை . என்பவற்றைப்‌ பிரதிபலிக்கும்‌ சுமார்‌ 4000 கடி 
தங்கள்‌ இன்னும்‌ உள்ளன. 


இறீஸ்துவில்‌ கொண்ட விசுவாச த்தினாலும்‌, அதனால்‌ மனிதர்‌ 
மேற்கொண்ட கருணையினாலும்‌, இவர்‌ தமது 88 வயது வரை அய 
ராது பணிபுரிந்தார்‌. அவரது வாழ்வில்‌ இறையன்பு முதலும்‌, மனி 
தனுக்குச்‌ சேறு உதவிகள்‌ தொடர்புமாக. இருந்தது. 


“பணி செய்யப்படல்‌ வேண்டும்‌. யாரால்‌ செய்யப்பட்ட தென்‌ 
பதல்ல' என்பதே இவரது தாரக மந்திரமாகும்‌. . 


சனயின்‌ ஸ்தாபகர்‌ 
'ரிரெட்ரிக்‌ ஓசானம்‌ 
(குறுகிய சரிதை) ' 


மிலான்‌ நகரில்‌, புகழ்மிக்க பரம்பரையில்‌ பிறந்து, போரீ வீர 
னாயிருந்துபின்னர்‌ விழுப்புண்களின்‌ வேதனையால்‌ ஓய்வுபெற்றவர்‌ ஜீன்‌ 
அன்டொயின்‌ ஓசானம்‌. வாழ்க்கையின்‌ முன்னேற்றத்திற்காகச்‌ சுயவிடா 
முயற்சியால்‌: வைத்தியக்‌ கல்வியைக்‌ சற்றுத்‌ தேர்ந்து. புகழ்பெற்ற 
வைத்தயரானார்‌. இவரது மனைவி மேரி: தாண்டாஸ்‌. இவர்களுக்‌ 
குப்‌ பதினான்கு பிள்ளைகள்‌ பிறந்தனர்‌. ஐந்தாவது மகனாக 1813ம்‌ 
அண்டு சித்திரை மாதம்‌ 238ந்‌ திகதி பிரெட்ரிக்‌ ஒசானம்‌ பிறந்தார்‌. 
இவர்களுள்‌ 10 பேர்‌ இறைவனடி சேர்ந்தனர்‌. தப்பிப்பிழைத்த நால்‌ 
வருள்‌ ஒருத்தியான பிரெட்ரிக்கின்‌ அக்கா எலிசபேத்தும்‌ தனது 19வது 
வயதில்‌ மரணமானார்‌. இந்நிசழ்ச்‌சி பிடெரிக்கன்‌ இளமுள்ளத்தை 
மிகவும்‌ வருத்தியது. நல்லதோர்‌ வழிகாட்டியான அக்கா இல்லாததி 
னால்‌, இவர்‌ முற்கோபமும்‌, பிடிவாதமுங்‌ கொண்டு குழம்பித்‌ திரிந்‌ 
தார்‌. தன்னுடைய இந்த. முரண்பட்ட நிலையைத்‌. திருத்து வேண்டு 
மென்ற நற்சிந்தனையால்‌ - செபத்தினாலும்‌, முயற்சியினாலும்‌ மீண்‌ 
டும்‌ அமைதி கிட்டியது. | | 


மிலானிலிருந்து. லியோன்‌ நகருக்குக்‌ குடிபெயர்ந்த இக்‌ குடும்‌ 
பத்தில்‌, தகப்பனார்‌ ஏழைகளுக்கு லவச சிகிச்சை புரிந்து, அவர்‌ 
களுக்குத்‌ தேவையான உதவிகளைச்‌ செய்து வந்தார்‌. தாயார்‌ “ஊழி 
யர்‌" என்னும்‌ சங்கத்தில்‌ சேர்ந்து, அதன்‌ தலைவியாக அயர்ந்து, 
யாருமற்ற அனாதைகளையும்‌, நோயாளர்களையும்‌ தேடித்திரிந்து, 
இரவு பகல்‌ பாராது, சேவை செய்து வந்தார்‌. அவர்களது அடி 
- யொற்றி வளர்ந்த பிரெட்ரிக்கும்‌. ஏழைகள்‌ மட்டில்‌ கருணை கொண் 
டவராகத்‌ திகழ்ந்தார்‌. ப 


பிரடெரிக்‌ உரிய வயதில்‌ லியோன்‌ நகரத்து றோயல்‌ கல்லூரிக்‌ 
குச்‌ சென்று, தனது கல்வியை ஆரம்பித்தார்‌. 13ஆவது வயதில்‌ லத்தீன்‌ 
மொழியில்‌ தேர்ச்சிபெற்று, இலக்கியத்தில்‌ மிகுந்த ஆர்வங்‌ . காட்டி 
னார்‌. கல்லூரிச்‌ செய்தி இதழான :'தேனீ''யை நெறிப்படுத்தும்‌ ஆற்‌ 
றல்‌ பெற்றார்‌. 15 ஆவது வயதில்‌ இவருக்கு இறைவன்‌ மீதுள்ள பற்‌ 
றுக்‌ குறையத்‌ தொடங்கியது. ச்‌ சோதனையை வெல்லுவதற்காக: . 
வேண்டிய நம்பிக்கையையும்‌, விசுவாசத்தையும்‌ வலியுறுத்தும்‌ நூல்‌ 
களை ஏராளமாக வாசித்தும்‌, அவரது மனம்‌ கலங்யெ சேறு போலா 
னது. இறுதியாகத்‌ தத்துவப்‌ பேராசிரியரான நொயிரட்டின்‌ வழி 
காட்டுதலால்‌, நற்கருணைப்‌ பக்தி கொண்டவராகவும்‌, இறை. தம்‌ 


6 


பிக்கையை மீளப்பெற்றவராகவும்‌ . மா றினார்‌. தத்துவ சாஸ்திரப்‌ 
படிப்பை வெற்றியுடன்‌ பூர்த்தி செய்த பிரெட்ரிக்‌ வீடு திரும்பியதும்‌, 
தகப்பனார்‌ அவரை லியோன்‌ நகரச்‌ சட்டவல்லுநரான கூ௨ட்‌ என்ப 
வரிடம்‌ அனுப்பி வைத்தார்‌. சட்டவல்லுநர்‌ அலுவலகத்தில்‌ இருவருட 
ஆரம்ப அறிவைப்‌ பெற்ற இவர்‌, பிரதி எடுப்பதிலும்‌, அறிக்கை பதி 
வதிலும்‌ ஈடுபட்டார்‌, ஜெர்‌மனியம்‌ , ஆங்கிலம்‌, ஹீபுறு மொழிகளைக்‌ 
கற்றுத்‌: தேர்ந்தார்‌. 1831ஆம்‌ ஆண்டில்‌ லியோன்‌ நகரில்‌ ஏற்பட்ட 
குழப்பத்தினால்‌, கத்தோலிக்க சமயத்திற்கு எதிராகச்‌ சைமன்‌ என்‌ 
பவர்‌ நீஸ்தவ இறப்புப்‌ பற்றிய புதிய கருத்தை எங்கும்‌ பரப்பவே, 
மக்களிற்‌ சிலர்‌ அவரைப்‌ பின்பற்றினர்‌. இதனைக்‌ கண்ணுற்ற பிரெட்‌ 
ரிக்‌ தனது 19ஆவது வயதில்‌ இத்‌ தப்பறையைக்‌ கண்டித்து “த பிரிகே 


சர்‌”. எனும்‌ ஏட்டில்‌ ஞானம்‌, விவேகம்‌, உறுதியுடன்‌ உண்மை ஆதா 


ரங்கள்‌. அனைத்தையும்‌: முன்வைத்து நீண்ட பல: கட்டுரைகளை எழு 
தினார்‌... பின்னர்‌ பரீஸ்மாநசர்‌ சென்று, சொர்போன்‌ சட்டக்‌ கல்லூரி 
விடுதியிற்‌ சேர்ந்து, சட்டப்படிப்பை முடிப்பதற்கான கல்வியைத்‌ 
தொடர்கையில்‌, உடன்மாணவர்கள்‌ காடையராகவும்‌, கண்ணியமற்ற 
வர்கள்‌ ஆகவும்‌ வாழ்வதைக்‌ கண்டு மனங்கசந்தார்‌. தனிமையுணர்வால்‌ 
வாடினார்‌. இவரது இலக்கிய எழுத்து ஆற்றல்களால்‌ கவரப்பட்ட 


கணித மேதையும்‌ விஞ்ஞானியுமான அந்ரே அம்பியர்‌ என்பவரது நட்‌ 


புக்கிடைத்தபின்‌ மனந்தே.றினார்‌. 


புதிய சூழலில்‌, ஆரம்பத்தில்‌ சங்கடங்களைச்‌ சந்தித்த பிரெட்ரிக்‌ 
தமது எண்ணங்களுடன்‌ ஒத்துப்‌ போகக்கூடிய மாணவர்களுடன்‌ நட்புக்‌ 
கொண்டார்‌. இவரின்‌ இணைபிரியாத நண்பனாகத்‌ திகழ்ந்த லலியர்‌ 
என்பவருடன்‌ பரீஸ்‌ நகர அதி மேற்றிராணியார்‌ டிகியூல டஞ்‌ சென்று, 
“மாறிவரும்‌ சூழலுக்கு இசைவாகக்‌ கிறிஸ்தவம்‌ போதிக்கப்பட 
வேண்டிய ௮வசியவழி வகைகள்‌ பற்றியும்‌, அவ்வாறு போதிக்கும்போது 
ஏற்படக்‌ கூடிய பிரச்சினைகளுக்குத்‌ ஒர்வு'* குறித்தும்‌ ஒர்‌ நீண்ட 
மனுவைக்‌ கையளித்தார்‌, 1832இல்‌ திருச்சபைக்கு விரோதமாக வாதம்‌ 
புரிந்த ஒரு தத்துவ விற்பன்னஎரக்‌ கிறீஸ்தவம்‌ பற்றிய வாதப்‌ 
போரில்‌ வெற்றி கொண்டார்‌, பின்னர்‌ குன்‌ நண்பர்களுடன்‌ சேர்ந்து 
ஓர்‌ ஆலோசனை மன்றத்தை அமைத்து இலக்‌கியம்‌, சமயம்‌, சரித்திரம்‌, 
தத்துவம்‌ முதலிய துறைகளைப்‌ பற்றிய ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளைச்‌ 
சமர்ப்பித்துக்‌ கலந்துரையாடல்களை கடத்தினார்‌. ஆரம்பத்தில்‌ 15 
உறுப்பினர்களுடன்‌ ஆரம்பிக்கப்பட்ட மேற்படி சங்கம்‌ 60 அங்கத்தினர்‌ 
களைக்‌ கொண்டு வளர்ச்சி அடைந்தது. இதன்‌ தலைவரா கத்‌ தத்துவ 
வியல்‌ பேராசிரியரான ந. 7. இம்மானுவல்‌ பெயிலியும்‌, உபகலைவரா , 
கப்‌ பிரெட்ரிக்கும்‌ தெரிவு செய்யப்பட்டனர்‌, 


1833ஆம்‌ ஆண்டில்‌ இவ்வாலோசனைச்‌ சங்கத்தின்‌ விவாதம்‌. 


- நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கையில்‌, கத்தோலிக்க திருச்சபையே 


ரீ 


இறீஸ்துவினால்‌ உருவாகப்பட்ட உண்மைத்‌ திருச்சபை என்பதைச்‌ 
சரித்திர பூர்வமான ஆதாரங்களுடன்‌ நிரூபிக்க பீரெட்ரிக்கும்‌ அவரது 
ஆதரவாளர்களும்‌ முயன்ற வேளையில்‌, எதிர்க்‌ கருத்துக்‌ கொண்டகுழு, 
“தத்தோலிக்க திருச்சபை பெரிதாகவும்‌, நன்மைகளின்‌ உறைவிடமாக 
வும்‌, இருப்பது உண்மை. எனினும்‌ இன்று இத்திருச்சபை பரீஸ்‌ நகர 
்‌ ஏழைமக்களுக்காக என்ன வேலை செய்நெது?'' என்ற கேள்வியை . 
எழுப்பினர்‌. அவ்வேளையில்தான்‌ பிரெட்ரிக்கின்‌ உள்ளத்தில்‌ திருச்சபை 
போதனைகளால்‌ மட்டுமின்‌ றிச்‌ சாதனைகளாலும்‌ கட்டி எழுப்பப்பட 
வேண்டும்‌ என்றும்‌, தமது அப்போஸ்‌ தலிக்கப்‌ பணி இறைவனால்‌ ஆசீர்‌ 
வதிக்கப்பட வேண்டுமெனில்‌ சாதரண சமூக சேவையல்ல, தரும சேலை 

ஆரம்பமாக வேண்டுமென்றும்‌ எண்ணம்‌ எழுந்தது. i 


1834இல்‌ சட்டப்‌ பரீட்சையில்‌ சித்தியடைந்து, பின்னர்‌ சட்டக்‌ 
கலாநிதிக்கான கல்வியைக்‌ கற்றுத்‌ தேர்ந்து, அதிலும்‌ வெற்றி கண்டார்‌, 
புனித வின்சென்‌ டி போலினால்‌ ஆரம்பித்து வைக்கப்பட்ட தரும 
சபையில்‌ சேவைபுரியும்‌ பெண்களுடன்‌ அறிமுகமாயிருந்த M. பெயிலி 
தம்பதியினரை ஆலோசனைச்‌ சபையினர்‌ சந்தித்து, ஏழைகளுடனான 
தொடர்புகளை உருவாக்கிக்‌ கொண்டனர்‌. இவ்விளைஞர்களின்‌ சபைக்‌ 
குத்‌ தலைவராகத்‌ தெரிவ செய்யப்பட்ட பெயிலி ''தருமசேவையை 
ஆன்மீக முன்னேற்றத்தின்‌ திசையிலும்‌, நீதியின்‌ திசையிலும்‌ செலுத்‌ 
துங்கள்‌. ஏழைகளின்‌ உருவில்‌ துன்புறும்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டு, நற்சிந்‌ 
தனையினால்‌ உங்களைத்‌ தூய்மைப்படுத்துங்கள்‌. '” என்று அறிவுரை 
கூறினார்‌. பிரெட்ரிக்கன்‌ மனதில்‌ ஏழைகளுக்கு உதவுதல்‌ மட்டும்‌ 
எண்ணமாக இருக்கவில்லை. கவனிப்பார்‌ இன்றிக்‌ கடக்கும்‌ ஏழைகள்‌ 
பற்றிப்‌ பணம்‌ படைத்த மனிதர்‌ மனதில்‌ எள்ளளவேனும்‌ இரக்க 
சிந்தை உருவாக, ஏழைகளின்‌ பிரச்சனைகள்‌ எவையென்பதை 
உணர்ந்து கொள்ளச்‌ செய்யவேண்டும்‌ என்ற நோக்கமும்‌ இருந்தது. 
்‌ இவர்களது முதற்‌ பொருளாளராக ஜாுல்ஸ்‌ டி வொக்ஸ்‌ தெரிவுசெய்யப்‌ 
பட்டார்‌. கூட்டத்திலுள்ளோர்‌ மத்தியில்‌ இரகசியப்‌ பை மூலமும்‌, 
தலைவர்‌ இரு. பெயிலி அவர்களின்‌ **கத்தலிக்‌ ட்ரிபியூன்‌”* இதழின்‌ 
சந்தா மூலமும்‌, உபகாரிகள்‌ உவந்தளிக்கும்‌ பிச்சை மூலமாகவும்‌, நிதி 
சேகரிக்கப்பட்டது. தரும சபையைச்‌ சேர்ந்த சங்‌. சகோதரி றோசலி 
இவர்களுக்குத்‌ தம்மாலான அனைத்து உதவிகளையும்‌ அளித்தார்‌, 
முதலில்‌ எட்டுப்‌ பேர்‌ மட்டும்‌ அடங்கிய பிரெட்ரிக்கின்‌ குழு எல்லோர்‌ 
கவனத்தையும்‌ கவரவில்லையெனினும்‌, மெல்ல மெல்ல இக்குழுவின்‌ 
அங்கத்தவர்கள்‌ 15 பேராகினர்‌. ப ப பதறும்‌ அது. 


1834ஆம்‌ ஆண்டு மாசித்திங்கள்‌ 4ஆம்நாள்‌ அன்று திரு, ஜீன்‌ 
லியோன்‌ லி பிரிவொஸ்ட்‌ என்பவர்‌ இத்‌ தருமசபையானது புனித 
 வின்சென்‌ டி போலின்‌ பாதுகாவலில்‌ வைக்கப்படவேண்டும்‌'” என முன்‌ 
மொழிந்தார்‌. ஏற்கனவே இப்புனிதருடைய முன்‌ மாதிரிகையான செயல்‌, 
சிந்தனை, எழுத்துமூலம்‌ உயிரூட்டம்‌ பெற்ற இச்சபை இதனை முழு 
மனதுடன்‌ அங்கீகரித்தது. அன்று முதல்‌ இத்தரும சபை புனித வின்‌ 
சென்‌ டீ போல்‌ சயை என அழைக்கப்பட்டது. வருட முடிவில்‌ உறுப்‌ 


3 
க்‌ 


தி 


“யினர்‌ தொகை. 24 அக உயர்ந்தது. . 1825ஆம்‌ ஆண்டில்‌ அங்கத்தவர்‌ 
. “களின்‌ தொகை £50 ஆக அதிகரித்ததனால்‌,, இரண்டாகப்‌ பிசிந்து 
செயற்படத்‌ தொடங்கியது. தரிசிக்கப்பட்ட ஏழைக்‌. குடும்பங்கள்‌ 3 50. 
ஏழை மாணவர்களின்‌ .. -கல்வி . வளர்ச்சியில்‌ கவனஞ்‌ செலுத்திய 
பிரிவொஸ்ட்‌ துறவு மேற்கொண்டு, சில தோழர்களைத்‌ தம்முடன்‌ 
சேர்த்துப்‌ புனித வின்சென்‌ டி போல்‌ துறவற சபையை ஸ்தாபித்தார்‌. 
சகல தகர்களிலும்‌ இச்சபை வளர்ந்து பெருயெது. இவை .அனைத்திற்‌ 
கும்‌ பொதுவாக பரீஸ்‌ ஆலோசனைச்‌ சபையின்‌ அனுபவத்தின்‌ அடிப்‌ 
“படையில்‌, பிரெட்ரிக்‌ **சகோதரத்துவ அமைப்பு” ஒன்றை .உருவாக்‌ 
தினார்‌. இதற்கான ஒழுங்கு, ஏக்கள்‌ லலியராலும்‌, பெயிலி அவர்களா . 
லும்‌ வகுக்கப்பட்டன. | 


1836இல்‌ ப முதலாவது பொதுக்கூட்டத்தில்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌ லலியர்‌, புனித வின்சென்‌ டி.போலின்‌ படிப்பினைகளாலும்‌, 
'சிந்தனையினாலும்‌, உயிரூட்டங்கொண்ட ஆரம்ப உரையுடன்‌ கூடிய 
விதிமுறைகளைச்‌ சமர்ப்பித்தார்‌. பிரெட்ரிக்‌ தன்‌ தந்தையின்‌ மறை 
வுக்குப்‌ பின்‌, காயையும்‌, சகோதரர்களையும்‌ தமது தாபரிப்பில்‌ அழைத்‌ 
துக்கொண்டார்‌. அந்நாட்களில்‌ மிக உயர்ந்த சட்டத்துறைப்‌ “பதவி 
யான **சேம்பர்‌ ஒவ்‌ கொமர்ஸ்‌'* தாபனத்தின்‌ வேண்டுகோளின்‌ பேரில்‌ 
பிரெட்ரிக்‌. வர்த்தகச்‌ சட்டத்‌ தலைவராக உயர்ந்ததுடன்‌, இலக்கிய 
கலாதிதிப்பட்டமும்‌. பெற்றார்‌, லியோன்‌ நகரத்தில்‌ பேராசிரியர்‌ 
பதவி ஏற்ற பிரெட்ரிக்‌ ஓசானம்‌ முதல்‌ வருடத்திலேயே 47 விரிவுரை 
களை ..நிகம்த்தினார்‌. . *அனல்ஸ்‌”” எனும்‌ ஏட்டின்‌ ஆசிரியராகவும்‌ 
கடமையாற்றினார்‌. 1840ஆம்‌ ஆண்டு அன்புத்‌ தாயாரின்‌ மரணம்‌ 
இவரைத்‌ துயரத்தில்‌ ஆழ்த்தியது. இவரது நண்பரான பியரேலக்கோட 
யார்‌ டொமினிக்கன்‌ சபையில்‌ சேரவே, தானும்‌ அந்த யோசனையுடன்‌ 
தனது ஆசிரியரான பியரே நொயிரட்டிடம்‌ சென்று ஆலோசனை. கேட்‌ 
டார்‌... உனது பேனா உனக்கு வாளாகட்டும்‌, உலகை மாற்றும்‌ 
கடமை உன்னை அழைக்கிறது என்று ஆசிரியர்‌ கூறித்‌ துறவியாகும்‌ 
எண்ணத்தைக்‌ கைவிடும்படி. கேட்டுக்கொண்டார்‌. பிரெட்ரிக்‌ ஓசானம்‌ 
கல்வியமைச்சர்‌ திரு. .கெளசினைச்‌ சந்தித்து, போட்டிப்‌ பரீட்சை ஒன்‌ 
றில்‌ வெற்றி பெற்றுச்‌ சொர்போன்‌. நகரப்‌ பேராசிரியர்‌ ஆனார்‌ விரி 
“வுரையா ற்றும்‌ வேளைகளில்‌ மாணவர்கள்‌ . மத்தியில்‌ இறை விசுவாசத்‌ 
க பரப்பினார்‌. 


1841ஆம்‌ ஆண்டு ஆனி மாதம்‌ 23ஆம்‌ திகதி தனது 28 அவது 
வயதில்‌, அன்றையப்‌ புகழ்மிக்க அறிவாளி . ஒருவரின்‌ மகளாகிய 
₹:அமெலி சோலக்‌ குயிரொக்ஸ்‌”' எனும்‌ மங்கையைத்‌ திருமணம்‌ செய்து 
(கொண்டார்‌. இத்தாலிய தேனிலவுப்‌ பயணத்தின்‌. போது, இவர்கள்‌ 
.. யரிசுத்த பாப்பரசர்‌ 16ஆம்‌ கிறகோரியாரைச்‌ சந்தித்து உரையாடும்‌ 

பேறு பெற்றனர்‌. . பிரெட்ரிக்‌ ஓசானம்‌ முன்னணி அறிஞன்‌ என்ற 
வகையிலும்‌, குடும்பஸ்தன்‌ என்ற வகையிலும்‌, வின்சென்‌ டி போல்‌ 
-சயையின்‌ அங்கத்தவன்‌ .என்ற . வகையிலும்‌, கடுமையாக உழைத்தார்‌. 


9 ட 


திருமணவாழ்வின்‌ நான்காம்‌. . ஆண்டில்‌ . உதித்த-பெண்‌ குழந்தைக்கு 
மேரி எனும்‌ பெயர்‌ சூட்டினார்‌. மீண்டும்‌ ஒரு முறை றோமைநகர்‌ 
சென்ற வேளை பரிசுத்த. பாப்பிறை। 9ஆம்‌ பத்திநா தர்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ பிரெட்ரிக்‌ குடும்பத்தினருக்குத்‌ திருத்‌ தரிசனந்தந்தார்‌. இவ 
ரது இலட்சியப்‌ பணியில்‌ மனைவி அமெலியும்‌ தனது முழு ஒத்துழைப்‌ 
பையும்‌ கொடுத்தாள்‌. விரிவுரையாளர்‌ எனும்‌ பதவியில்‌ தமது முழுக்‌ 
கவனத்துடன்‌ பணி புரிந்த ஓசானம்‌, * பாப்பரசர்‌” ₹:சமயசபைகள்‌”்‌ 
*சந்நியாசசபைகள்‌”” என்ற மூன்று தொடர்ச்சியான விரிவுரைகளை 
வழங்னொர்‌. வின்சென்‌ டி யோன்‌ சபைச்‌ சேவைகள்‌, பரீட்சைகள்‌, 
விரிவுரைகள்‌, ஐரிஷ்‌ நாட்டுப்‌ பஞ்ச நிவாரணப்‌ பணி, எழுத்து, திருச்‌ 
சபையைக்‌ காக்கும்‌ பணி, அரசியல்‌ சுத்ந்திரம்‌, கல்வி போன்றவற்றில்‌ 
மிகுந்த ஆர்வங்காட்டிக்‌ கடுமையாகச்‌ செயலாற்றியதன்‌ விளைவாக 
1846ஆம்‌ - 1847ஆம்‌ ஆண்டுகளில்‌ இவரது உடல்நிலை படுமோச 
மாகப்‌ பாடிக்கப்பட்டது. இதன்‌ விளைவாக இவர்‌ கட்டாய ஓய்வு 
எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இத்தாலிக்கு அனுப்பி வைக்கப்‌ 
பட்டஇவர்‌ 1848இல்‌ மீண்டும்‌ பிரான்ஸ்‌ திரும்பினார்‌. அங்கு புரட்சியின்‌ 
விளைவாகத்‌ தொழில்‌ இழந்த கோடிக்கணக்கான தொழிலாளர்‌ நல 
னுக்காகப்‌ போராடினார்‌. 1851ஆம்‌ ஆண்டு லண்டன்‌ யொருட்காட்சிக்‌ 
குச்‌ சென்றபோது, லண்டனின்‌ இழக்குப்‌ பகுதியில்‌. ஐரிஸ்‌ குடியேற்ற 
வாதிகள்‌ வாழ்ந்த சேரிப்புறங்களை வின்சென்‌ டி. போல்‌ சபையினரு 
டன்‌ சென்று பார்வையிட்டார்‌. 1852ஆம்‌ ஆண்டு மீண்டும்‌ உடல்‌ 
நிலை பாதிப்புற்றதும்‌, ஓய்வு பெறும்‌ பொருட்டு இத்தாலி செல்ல 
நேர்ந்தது. அதன்‌ பின்பு ஸ்பெயினுக்குச்‌ சென்று, புதிய ஆலோசனைச்‌ 
சபைகளை உருவாக்கித்‌ தமது உரைகளால்‌ அவற்றிற்‌ ச வலுவும்‌, உயி 
ரும்‌ அளித்தார்‌. இயன்னா நகரிலும்‌ சபையொன்றை ஸ்தாபிக்க முனைந்‌ 
தும்‌ வெற்றி கட்டவில்லை. ஆயினும்‌ இவரது செபத்தின்‌ வல்லமையால்‌ 
புனித வின்சென்‌ டி போல்‌ திருநாளன்று சியன்னாவில்‌ இரு சபைகளை 
உருவாக்கியதாக அவரது. நண்பர்‌ பென்டேோலா எழுதிய கடிதம்‌ 
ஓசானத்துக்கு கிடைத்த வெற்றியாகும்‌, 3 


1853 அம்‌ ஆண்டில்‌ தன்‌ இறுதி நாள்‌ நெருங்குவதை உணர்ந்த 
ஓசானம்‌. பிறந்த மண்ணுக்குத்‌. திரும்பினார்‌. இறுதிப்‌ படுக்கையில்‌ 
“இறைவா நீர்‌ அழைத்‌ கால்‌ எனக்கு முறையிட. உரிமையில்லை”? என்று 
- இறைசித்கத்திற்குப்‌ பணிந்த மனதுடன்‌ செபித்தார்‌. 1853இல்‌ புரட்‌ 
டாதித்‌ திங்கள்‌ 7ஆம்‌ நாள்‌ இறுதித்‌ திருவருட்சாதனங்ளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌. 8ஆந்‌ திகதி அன்று “என்‌ தேவனே, என்‌ தேவனே, என்‌ 
மீது இரக்கமாயிரும்‌'*' என்று கூவினார்‌. அவரது குடும்பம்‌ அவரைச்‌ 
சூழ்ந்து நிற்க, அடுத்த அறையில்‌ அவ்வூர்த்‌ தரும சபையினர்‌ செபித்‌ 
துக்‌ கொண்டிருக்கக்‌ தனது ஆவியை இறைவன்‌. கையில்‌ ஒப்புவித்தார்‌. 
எண்ணிலடங்காத: குருக்கள்‌, நண்பர்கள்‌, அறிவாளிகள்‌, வின்சென்‌ டி 
போல்‌ சபை உறுப்பினர்‌ திரண்டு ரிற்கத்‌ துக்கப்‌ பாடற்‌ பூசை ஓப்புக்‌ 
கொடுக்கப்பட்டபின்‌ அவரது உடல்‌ காமலைற்‌ ஆலயத்தில்‌ நல்லடக்‌ 
கஞ்‌ செய்யப்பட்டது. த. * | 


புனித வின்சென்‌ டி போல்‌ சபையின்‌ 


fo யெயர்‌ : 


பந்திகளின்‌ விதிகள்‌ 


புனித வின்சென்‌ ட டல்‌ அதனின்‌ அத்தி, 


(குறிப்பாகச்‌ சிறப்பும்‌ பெயர்கள்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
படலாம்‌), 


2. உற்பத்து : 
| _இச்‌ சபையானது பிரெட்ரிக்‌ ஓசானம்‌ என்பவரைத்‌ தலைவரா 
கக்‌ கொண்ட பல்கலைக்கமக மாணவர்களால்‌ பரீஸ்‌ நகரில்‌ 1833ம்‌ 
ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிறீஸ்தவ நெறிமுறைகளை அனுசரிக்க 
மக்களைத்‌ தரண்டுவதும்‌, செபத்தாலும்‌, பிறர்‌ அன்புக்‌ கிரிகைகளா 
னும்‌, மக்களின்‌ துயர்‌ துடைப்பதும்‌ இச்சபையின்‌ குறிக்கோள்களாகும்‌, 
“புனித வின்சென்‌ டி போல்‌ இவ்வித தரும சேவைகளில்‌ ஈடுபட்டி 
ருந்தமையால்‌, இச்‌ சபைக்கு அவரின்‌ நாமம்‌ சூட்டப்பட்டது. 


ட்‌ நோக்கங்கள்‌ ்‌ 


அ) 


அ) 


இ) 


மக்கள்‌ மத்தியிலும்‌, குறிப்பாக உறுப்பினர்‌ மத்தியிலும்‌, 
உறுப்பினர்கள்‌ தங்கள்‌ முன்மாதிரிகையாலும்‌, ஆலோசனை 
கள்‌ வாயிலாகவும்‌ கிறீஸ்தவ வாழ்வை. ஊக்குவித்தல்‌. 
மறை வாழ்விலும்‌, சமய நெறியிலும்‌, அக்கறையின்றி 
இருப்பவர்களை -ஆலோசனைகள்‌, தூண்டுதல்கள்‌ மூலம்‌ 
வழி நடத்துதல்‌. 

வீட்டுத்‌ தரிசனைகள்‌ மூலம்‌ வாழ்க்கையின்‌ அடி மட்டத்‌ 
தில்‌ துன்புறுவோரின்‌ துயர்‌ துடைக்கப்‌ பொருளுதவிகளை 
யும்‌, மறு தேவைகளையும்‌, இரகசியமான முறையில்‌ வழங்‌ 
குதல்‌. . 

சமய, சமூக, நீதி சார்ந்த அறிவை வளர்க்கும்‌ நோக்க 
மாக வேதாகமம்‌, மற்றும்‌ தல்‌ வாசினைக்கு ஏற்ற நூல்‌ 
கள்‌, பத்திரிகைகள்‌. டலக்கள்‌ முதலியவற்றைப்‌ பரப்‌ 
புதல்‌. 

இன்னலுறும்‌ சகல மகம்‌. க ர்வ வேறுபாடுகளும்‌ 
இன்றி உதவி வழங்குதல்‌. 
சகல செயற்பாடுகளிலும்‌ இரகசியம்‌ காப்பாற்றப்பட 
வேண்டும்‌. ஆல்‌: 


38 


அங்கத்துவம்‌ ; 


அர்‌ 


ஆ) 


இ) 
௪) 


சபையின்‌ தத்துவங்களை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ குருக்கள்‌, 
துறவியர்‌ தவிர்ந்த அனைத்துக்‌ கத்தோலிக்கரும்‌ இதில்‌ 
அங்கத்துவம்‌ விக்கலாம்‌. 

புதிய அங்கத்தவர்களைச்‌ சேர்த்துக்‌ க்கல்‌. பந்திக்‌ 
கூட்டங்களில்‌ தீர்மானிக்கப்பட்டு, ஆன்ம ஆலோசகரின்‌ 
அனுமதியுடன்‌ நடைபெற வேண்டும்‌. 

அங்கத்தவர்கள்‌ தத்தமது சொந்தப்‌ பங்கில்‌ உள்ள பந்தி 
களில்‌ அங்கத்துவம்‌ வடிப்பதே விரும்பத்தக்கது. 

ஒரு பந்தியில்‌ உறுப்பினராயிருப்பவர்‌ பிறிதொரு பந்தியில்‌ 
அங்கத்தவராய்‌ இருத்தலாகாது. 

செயல்‌ அங்கத்தவர்கள்‌ : 

இவர்கள்‌ பந்தியின்‌ சகல செயற்பாடுகளிலும்‌ தம்மை முழு 
மையாக ஈடுபடுத்தி வருபவர்கள்‌. 
ம௫மை அங்கத்தவர்கள்‌ : 
இவர்கள்‌ பந்தியின்‌ செயற்பாடுகளில்‌ நேரடியாகப்‌ பங்கு 
பற்ற முடியாதவர்கள்‌, தம்முடைய செபங்களாலும்‌, 
பொருளாலும்‌, நிதியாலும்‌ பந்திக்கு உதவி செய்பவர்‌ 
களாவர்‌. பந்தியின்‌ வருடாந்தப்‌ பொதுக்‌ கூட்டங்களில்‌ 
பங்குபற்ற இவர்கள்‌ அழைக்கப்படுவர்‌, 


ஆன்ம ஆலோசகர்‌ 


அ] 
ஆ) 


பங்குத்‌ தந்தையே பத்தியின்‌ ஆன்ம ஆலோசகராவார்‌. 
பந்திக்‌ கூட்டங்கள்‌ யாவற்றிலும்‌ இயலுமான வரையில்‌ 
சமுகம்‌ தந்து, உரையாடல்களில்‌ பங்கு பற்றி, ஆன்ம 
விடயங்களில்‌ தேவையான ஆலோசனைகள்‌ வழங்கி, தீர்‌ 
மானங்களில்‌ கலந்து கொள்வார்‌. 


செயற்குழு உறுப்பினர்கள்‌ ? 


அ) 


ஓர்‌ பந்திபில்‌ ஆறு (6) மாதங்கள்‌ உக சதம்‌ 
சகலரும்‌ பின்வரும்‌ பதவிகளுக்குத்‌ தெரிவு செய்யப்பட 
லாம்‌. 

1) தலைவர்‌ 

11) உப தலைவர்‌ 

111) செயலாளர்‌ 

17) உபசெயலாளர்‌ 

9) பொருளாளர்‌ 


12 


அ) பசுவிக்கால எல்லை 5 

தலைவர்‌ உட்படச்‌ செயற்குழு உறுப்பினர்கள்‌ இரண்டு (2) 
வருடங்கள்‌ பதவி வகிப்பர்‌. | 

ஒருவர்‌ மீண்டும்‌ - ஒரு முறை தேர்ந்கெடுக்கப்படலாம்‌. ஆனால்‌ 
ஒருவரும்‌ தொடர்ச்சியாக இரண்டு (2) தவணைகளுக்கு மேல்‌ அதே 
பதவிக்குத்‌ தொடர்ந்து தெரிவு செய்யப்படல்‌ ஆகாது. ஆனால்‌ வேறு 
பதவிகளை வூக்கலாம்‌. 

ப இவ்வொழுங்கு இப்படி இருப்பினும்‌, பதவிகளைப்‌ பந்தி உறுப்‌ 
பினர்கள்‌ தவணை முறையில்‌ பஇர்ந்து கொள்வதே மிகவும்‌ விரும்பத்‌ 
தக்கது. . 

இ) ஒரே குடும்பத்தைச்‌ சார்ந்தவர்களில்‌ ஒருவர்‌ மட்டுமே 
மேற்‌ குறிப்பிடப்பட்ட பதவிகளில்‌ ஒன்றை வ௫க்கலாம்‌. 


7. தலைவரின்‌ கடமைகள்‌ : 
அ) பந்தியின்‌ சகல கூட்டங்களிலும்‌ தலைமை வடுிப்பார்‌. 
ஆ) பந்தியை நிர்வகிப்பதும்‌, வழி நடாத்துவதும்‌, விருத்தி 
அடையச்‌ செய்வதும்‌, 
இ)- விண்ணப்பங்களை ஏற்றுச்‌ சபையில்‌ சமர்ப்பித்தல்‌. விசேட 
கூட்டங்களைக்‌ கூட்டுதல்‌. விதிகள்‌, தீர்மானங்கள்‌ முதலிய 
வற்றை நடை.முறைப்படுத்துதல்‌. 


8 உப தலைவரின்‌ கடமைகன்‌ : 
௮) த லவர்‌ இல்லாத சமயங்களில்‌ இவர்‌ கூட்டங்களுக்குத்‌ 
... தலைமை வகிப்பார்‌, 
ஆ) பத்திகளின்‌ செயற்பாடுகள்‌ யாவற்றிலும்‌ தலைவருக்கு 
ஒத்தாசையாக இருப்பார்‌. 


9. செயலாளரின்‌ கடமைகள்‌ ன்‌ | 
அ) -கூட்ட்‌ நிகழ்ச்சிகளைச்‌ சரிவரக்‌ குறித்து வைத்து, அடுத்து 
வரும்‌ கூட்டத்தில்‌ அறிக்கை சமர்ப்பிப்பார்‌. 

_ ஆ) அங்கத்தவரின்‌ பெயர்‌, முகவரி, தொழில்‌, சேர்க்கப்பட்ட 
தகதி ஆகிய விபரங்கள்‌ அடங்கிய அட்டவணையைக்‌ 
தயாரித்து வைத்திருப்பார்‌. 
இ) பந்தியின்‌ ஏடுகள்‌, அறிக்கைகள்‌, ஆவணங்கள்‌ முதலிய 

வற்றிற்கும்‌ இவர்‌ பொறுப்பாயிருப்பார்‌. தல 
ஈ) சகல கடிதத்‌ தொடர்புகளையும்‌ இவரே நடத்துவார்‌. 


10. 


11. 


12. 


சல. 


செயலாளரின்‌ கடமைகள்‌ : 


செயலாளர்‌. இல்லாத சமயங்களில்‌ “ அவருடைய செயற்‌ 
பாடுகளைக்‌ கவனிப்பார்‌. 


- செயலாளரின்‌ கடமைகளில்‌ அவருக்கு. உதவியாக இருப்‌ 


யார்‌. 


யெ ஈருளாளரின்‌ கடமைகள்‌ £ ்‌ - 


அ) இவர்‌ பந்தியின்‌ நிதிக்குப்‌ பொறுப்பாக. இருப்பார்‌. 
அ) வரவு செலவு . விபரங்களைத்‌...தயாரித்து, பந்தியின்‌ . ஓவ்‌ 
..... வோர்‌ கூட்டத்திலும்‌ சமர்ப்பிப்பார்‌. .. 
இ) பந்நியினால்‌ நியமிக்கப்பட்ட கணககுப்‌ பரிசோ தகரின்‌ 
அங்கோரத்துடன்‌, பந்தியின்‌ வருடாந்த. வரவு செலவுத்‌ 
. திரட்டைத்‌ தயாரித்து, வருடாந்தப்‌ பொதுக்‌ கூட்டத்தின்‌ 
போது அதனைச்‌ சமர்ப்பிப்பார்‌.  - . . 
ஈ) பந்தியின்‌ உதவி. பெறுவோர்‌ மபற்ற. ்‌ அரக்கன்‌ 
அடங்கிய விபரக்‌ கொத்துக்‌: தயாரித்து ' வைத்திருப்பார்‌ 
கூட்டங்கள்‌ 
அ) -பற்தியின்‌ கூட்டங்கள்‌ மாதத்தில்‌ ஒரு முறையாவது கூட்‌ 
டப்பட வேண்டும்‌, இதற்கான திகதி, நேரம்‌, இடம்‌ முத 
லியன பந்தியால்‌ இர்மானிக்கப்பட வேண்டும்‌. 
ஆ) தலைவரின்‌ ஆலோசனையுடன்‌ செயலாளர்‌ கூட்ட நிகழ்வு . 
- களைத்‌ தயாரிக்க வேண்டும்‌. : 
இ) இர்மானங்கள்‌ சாதாரண பெரும்பான்மை வாக்குகளால்‌ 
எடுக்கப்பட வேண்டும்‌. 
ஈ) கூட்டங்கள்‌ நடைபெறும்‌ முறை: -2 


i) ஆரம்ப செபம்‌ 
11) ஞான வாரினை - கக்கன்‌ 
111) செயலாளர்‌ அறிக்கை. ., 
13) பொருளாளர்‌ அறிக்கை - 
9) கடிதங்கள்‌ 
40) புதிய அங்கத்தவர்கள்‌ விண்ணப்பம்‌ -பரிசலனை. 
ஏற்றுக்‌ கொள்ளல்‌. 
vii) உதவி பெறும்‌ குடும்ப அறிக்கை 
vii) உதவி கோரும்‌ குடும்ப. அறிக்கை : 
1) பந்தியின்‌ நலன்‌, விருத்தி, ஆயன பற்றி அங்‌ 
கத்தவர்‌ ஆலோசனைகள்‌ .... 


்‌ சீத 


௩) வரவடையாளமிடல்‌ | 
0) சபை நடைமுறைகள்‌ பற்றி அங்கத்தவர்கள்‌ 


அறிக்கை சமர்ப்பித்தல்‌ 
1) சேகரித்த பணம்‌ சமர்ப்பித்தல்‌ 
௪1/1) இரகசியப்‌ யை மூலம்‌ பணம்‌ சேர்த்தல்‌ 
xiv) முடிவுச்‌ செபம்‌ 


13 வருடாந்தப்‌ பொதுக்‌ கூட்டம்‌ : 
அ) பந்திகளின்‌ நிதி ஆண்டு சனவரி மாதம்‌ முதல்‌ டிசம்பர்‌ 


ஆச 


இ) 


ஈ) 


மாதம்‌ வரையுமாகும்‌, பந்திகள்‌ தமது வருடாத்தப்‌ 
யொதுக்‌ கூட்டங்களைப்‌ பிரதி வருடமும்‌ பெப்ருவரி மாதம்‌ 
முடிவதற்கு முன்பு கூட்டவேண்டும்‌. இது பற்றிய அறி 
வித்தல்‌ (14) பதினான்கு நாட்களுக்கு முன்பு அங்கத்‌ 
தவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌. 

வருடாந்த அறிக்கை, கணக்குப்‌ பரிசோதகரின்‌ அங்க 


. காரம்‌ பெற்ற வரவு செலவுத்‌ திரட்டு முதலியன உறுப்‌ 


பினர்‌ யாவருக்கும்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌. பத்தியின்‌ 
உறுப்பினர்‌ அல்லாத எவரும்‌ கணக்கும்‌ பரிசோ தகராகப்‌ 
பந்தியால்‌ நியமிக்கப்படலாம்‌. 

மேற்படி வருடாந்த அறிக்கையின்‌ பிரதிகள்‌ மத்திய சபைக்‌ 
கும்‌ மற்றும்‌ பந்திகளுக்கும்‌ வெகு சக்கரத்தில்‌ அனுப்பி 
வைக்கப்பட வேண்டும்‌, 
விசேட பொதுக்‌ கூட்டங்கள்‌ : 

பிரதான விடயங்களை ஆராயும்‌ பொருட்டு விசேட 
பொதுக்‌ கூட்டங்களைத்‌ தலைவரின்‌ அனுமதியடன்‌ 
செயலாளர்‌ கூட்டலாம்‌, ப ப 


14. பந்தியின்‌ நிதி 


அ) 


ஆ) 


இ) 


பந்தியின்‌ நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான தகுந்த 
முறைகளில்‌ நிதியைச்‌ சேகரிக்கலாம்‌ 

நிதியை வங்கியில்‌ அல்லது ஆன்ம ஆலோசகரிடம்‌ வைத்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌. பணத்தைப்‌ பந்தியால்‌ தீர்மானிக்‌ 
கப்பட்ட வங்கியில்‌ சேமிப்பு அல்லது நடைமுறைக்‌ கணக்‌ : 
இல்‌ வைத்துக்‌ கொள்ளலாம்‌. ப | 
வங்கிக்‌ கணக்கை ஆன்ம.ஆலோசகர்‌, தலைவர்‌, பொரு 
ளாளர்‌ ஆகியோர்‌ காரியப்படுத்தலாம்‌, வங்கிப்‌ பணம்‌. 
மீளப்‌ பெறுவதற்கு ஆன்ம ஆலோசகர்‌, யொருளாளச்‌ 
அல்லது தலைவர்‌ ஆகியோரால்‌ காசோலைகள்‌ கைச்‌ 
சாத்திடப்பட வேண்டும்‌, 


5... 


16. 


17. 


ஈ) 


௨) 


்‌ 15 
சகல - செலவினங்களும்‌ பந்தியின்‌ அனும£யுடனேயே 
செலவு செய்யப்பட ப்பி, 


பந்து செயலிழக்கும்‌ பட்சத்தில்‌ அதன்‌ நிதி பந்தி இணைந்‌ 
துள்ள மத்திய சபையிடம்‌ கையளிக்கப்பட வேண்டும்‌. 
அச்சபை இப்பணத்தை நம்பிக்கை நிதியமாக வைத்து, 
பத்தி மீண்டும்‌ செயற்படும்‌ போது அதற்குத்‌ திரும்ப 
வும்‌ வழங்கலாம்‌, அல்லது தகட்டின்‌. தீர்மானத்திற்கு 
அமைய. உபயோகிக்கலாம்‌. : 


மத்திய சயை : 


அ; 


அ) 


இ) 


ஈ) 


(ஈட 


அ) 


அ) 


மத்திய சபை பந்நிகளின்‌ ண்டும்‌. சபையாக இருந்து, 
பந்திகளுக்கு ஆலோசனை வழங்கி பற்தவளிகடல்‌ பரஸ்‌ 


பர உறவை ஏற்படுத்தும்‌. 

பந்திகளின்‌ தலைவர்கள்‌, செயலாளர்கள்‌, பொருளாளர்‌ 
கள்‌ ஆகியோர்‌ டுதன்‌ உறுப்பினராவர்‌. 

பந்தியின்‌ உதவிப்‌ பணமாக ரூபா 60/- ஐ வருடந்தோறும்‌ 
மேற்படி சபைக்கு செலுத்தும்‌. 

வருடாந்தப்‌ பொதுக்‌ ௯ட்டத்தில்‌ அங்ககரிக்கப்பட்ட 
வருடாந்த அறிக்கை, வரவு செலவுத்திரட்டு ஆயெ 
வற்றை பந்திகள்‌ மத்திய சபைக்கு அனுப்பி வைக்கும்‌. 


புனித வின்‌ சன்‌ டி மோல்‌ சபையினர்‌ பக்‌இயருட்சியுடன்‌ கொண் 


வேண்டிய இருநாட்கள்‌ 


புனித வின்சென்டி போல்‌ இனம்‌ - செப்ரெப்பர்‌ மாதம்‌ 27 
ஆம்‌ திகதி, 


மரியன்னையின்‌ அமலோற்பவ திருநாள்‌ - டிசெம்பர்‌ மாதம்‌ 
8 ஆம்‌ திகதி, 


மேலே குறிப்பிடப்பட்ட விதிமு ரகளை மாற்றவோ, இருத்‌ 


 தவேோ, புதியனவற்றைச்‌ சேர்க்கவோ பந்தியினால்‌ எடுக்கப்‌ 
படும்‌ 


தீர்மானங்கள்‌ மத்திய சபையினால்‌ அங்£கரிக்கப்பட 


வேண்டும்‌. SO கத்‌ 


16 


கூட்டம்‌ ஆரம்பிக்கும்‌ போது செபம்‌ 


பிதா 
முதள்வர்‌ : 


முதள் வர்‌ : 


சபையோர்‌ 2 


மூதள்வர்‌ 6 


சபையோர்‌ : 


சுதன்‌ பரிசுத்த ஆவியின்‌ பெயராலே ஆமென்‌. 


பாப்பரசரின்‌ விசேட நோக்கங்களை எமது செயங்‌ 
களில்‌ நினைவு கூர்வோமாக.. உலகம்‌ முழுவதிலுமுள்ள 
எமது சகோதர, சகோதரிகளுடனும்‌, குறிப்பாக நாங்‌ 
கள்‌ ஒன்றிணைந்துள்ள நாடுகளில்‌ உள்ளவர்களுடனும்‌ 
ஆத்மீக ஐக்கியத்தில்‌ ஒன்று பட்டுச்‌ செபிப்போமாக - 
எங்கள்‌ நோக்கங்களை அவர்களது நோக்கங்களுடன்‌ 
அன்பினால்‌ இணைத்துச்‌ செபிப்போமாக , 


பரிகத்த ஆவியே, தேவரீர்‌ எழுந்தருளி வாரும்‌ 


உமது விசுவாசிகளின்‌ இதயங்களை நிரப்பி, உமது 
நேசத்தின்‌ அக்னியை அவர்களிடத்தில்‌ பற்றியெரியச்‌ 
செய்தருளும்‌. 


ஆண்டவரே, உமது. பரிசுத்த: ஆவியை எங்களிடத்தில்‌ 
அனுப்பியருளும்‌ 


அப்போது எங்கள்‌ இதுயங்களைப்‌ புதுப்பித்தருளுவீர்‌. 


ெடிழ்போமாக 


ரீசுக்ச ஆவியின்‌: பிரகாசத்தினால்‌ விசுவாசிகளின்‌ . இதயங்‌ 
களைப்‌ படிப்பித்தருளிய சரூவேசுரா, நாங்களும்‌ அதே பரிசுத்த 
ஆவியின்‌ வரத்தினால்‌, நல்லவைகளை விரும்பவும்‌, அவருடைய 
ஆறுதலை எப்போதும்‌ பெற்று அக்களிக்கவும்‌ கிருபை பண்ணியரு 


ளும்‌ சுவாமி ஆமென்‌. 


பரலோகத்தில்‌ இருக்கற எங்கள்‌ பிதாவே............... 
அருள்‌ நிறைந்த மரியாயே வாழ்க !............... 


மூ டல்வர்‌ : 
சனயயோர்‌ 5 


மு ல்வர்‌ : 


சபையோர்‌ : 


முதல்வர்‌ : 


- சயையோரர்‌ : 


யேசுவின்‌ திரு இருதயமே. 

எங்கள்‌ பரில்‌ இரக்கமாயிரும்‌. 

மாசில்லாமல்‌ உற்பவித்த பரிசுத்த மரியாயே. 
எங்சளுக்காக வேண்டிக்கொள்ளும்‌. 

புனித வின்சென்‌ டி போலே 


எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்‌ 


பிதா சுதன்‌ பரிசுத்த ஆவியின்‌ பெயராலே ஆமென்‌ 


17 
கூட்டம்‌ முடியும்‌ போது செபம்‌ 
பிதா சுதன்‌ பரிசுத்த ஆவியின்‌ பெயராலே. ஆமென்‌ 


முதல்வர்‌ புனித சூசையப்பரே. 
சயையோர்‌ : எங்களுக்காக. வேண்டிக்கொள்ளும்‌. 
முதல்வர்‌ : புனித வின்சென்‌ டி போலே... 


சபையோர்‌ : எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்‌, 


செயிப்பேசமாக 


மகா தயவுள்ள யேசுநாதரே ! சுவாமி தேவரிர்‌ உம்முடைய 
அத்தியந்த அனலான அன்பின்‌ அப்போஸ்தலராக புனித வின்சென்‌ 
டூ போல்‌ அவர்களைத்‌ திருச்சபையிலே எழுப்பியருளச்‌ சித்தமானீரே. 
உம்முடைய ஊழியர்களாகிய அடியாரும்‌, தேவரீருடைய அன்பிற்‌ 
காக மனப்பூர்வமான இதயத்துடன்‌ தங்கள்‌ உடமைகளைத்‌ தேவை 
யான வறியவர்களுக்கு வழங்கவும்‌, அவர்களது ஆத்மீக இரட்சிப்புக்‌ 
காகத்‌. தங்களையே தத்தம்‌ செய்யவும்‌: நீரே இருபை கூர்ந்தருளும்‌. 
இந்த மன்‌ றா ட்டுக்களை எல்லாம்‌, பிதாவோடும்‌, பரிசுத்த ஆவி 
யோடும்‌ என்றென்றும்‌ வாழ்ந்து ஆட்சிபுரியும்‌ ஆண்டவராகிய யேசுக்‌ 
கிறிஸ்துவின்‌ திருமுகத்தைப்‌ பார்த்துத்‌ தந்தருளும்‌, ஆமென்‌. 


உபகாரிகளுக்காகச்‌ செபம்‌ 


மகா இரக்கமுள்ள யேசுவே! சுவாமி தேவரீர்‌ உமது நாமத்‌ 
தினால்‌ தருமக்‌ கிருத்தியங்களைச்‌ செய்வோருக்கு நரறு மடங்கான 
ஆசீர்வாதத்தையும்‌, நித்திய மோட்ச இராச்சியத்தையும்‌ வாக்குப்‌ 
பண்ணியருளினீரே. எங்கள்‌ வறியவர்சளுக்கு உபகாரம்‌ செய்கின்ற 
வர்கள்‌ பேரிலும்‌ தேவரீருடைய வரப்பிரசாதங்களைப்‌ பொழிந்‌ தரு 
ளும்‌. ஆமென்‌. : 


18 
தேவதாயின்‌ அடைக்கலச்‌ செபம்‌ 


சருவேகரனுடைய பரிசுத்த மாதாவே! இதோ உம்முடைய 
. அடைக்கலமாக ஓடி வந்தோம்‌. நாங்கள்‌ எங்கள்‌ அவசரங்களிலே 
வேண்டிக்‌ கொள்ளுகறதற்குத்‌ தாயே ! நீர்‌ பாராமுகமாய்‌ இராதே 
யும்‌. ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய்‌, மோட்ச மகிமை உடையவளு 
மாய்‌ இருக்கிற நித்திய கன்னிகையே ! சகல ஆபத்துக்களிலுமிருந்து 
எங்களைப்‌ பாதுகாத்தருளும்‌, ஆமென்‌. 


மரித்த விசவாசிகளுடைய ஆத்துமங்கள்‌ சருவேசுரனுடைய இரக்கத்‌ 
தினால்‌ சமாதானத்தில்‌ இளைப்பாறக்கடவன. ஆமென்‌. 


சபையின்‌ ஸ்தாபகர்‌ 
பிரெட்ரிக்‌ சொனம்‌ 


அவர்களுக்காகச்‌ செபம்‌ 


எல்லாம்‌ வல்ல இறைவா! முத்திப்‌ பேறுபெற்ற பிரெட்ரிக்‌ 
ஓசானத்தினதும்‌ அவரது தோழர்களினதும்‌ இதயங்களிலை, ஏழை 
கள்‌ மீது அன்பினைஉண்டாக்கி, வறுமையிலும்‌ வாடும்‌ அம்மக்க 
வின்‌ ஆன்ம, சரீர. துன்பங்களுக்கு நிவாரணம்‌ புரியும்‌ ஓர்‌ சபையை 
ஏற்படுத்தும்‌ வண்ணம்‌ ஊக்குவித்த தேவரீர்‌, அச்சபை மூலமாகச்‌ 
செய்யப்படும்‌ தரும நற்கிகைகள்‌ உமது திருச்‌ சித்தத்திற்கும்‌, மகி 
மைக்கும்‌ ஏற்றனவாய்‌ இருக்குமானால்‌, அவற்றை அங்கீகரித்து, ஆசீர்‌ 
வதித்து, விண்ணுலகில்‌ உம்மை முகமுகமாய்த்‌ தரிசிக்கும்‌ பேறு 
பெற்ற பக்தியுள்ள, தேவ தொண்டராகிய, முத்திப்பேறுபெற்ற 
பிரெட்ரிக்‌ ஒசானம்‌ அவர்கள்‌ உமது வரங்களை எமக்குப்‌ பெற்றுத்‌ 
தரும்‌ வல்லமைமிக்க சலுகைக்காரராய்‌ விளங்கலம்‌, அதன்‌ வழியா 
கத்‌ திருச்சபை அவரை. ஓர்‌ புனிதர்‌ நிலைக்கு உயர்த்தி மகிமைப்‌ 
படுத்தவும்‌ செய்தருள வேண்டும்‌ என்று எங்கள்‌ “ஆண்டவராகிய 
யேசுக்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாக உம்மை. வேண்டிக்‌ கொள்கின்றோம்‌. 
- ஆமென்‌. 


பரலோகத்தில்‌ இருக்கிற எங்கள்‌....... 4-௨ 
.. அருள்‌ நிறை மரியே........ 
பிதா, சுதன்‌, பரிசுத்த ஆவியின்‌ பெயராலே ஆமென்‌. 


ந 2 பழ மாடுக. 


fi 


புனிதவளன்‌ கத்தோலிக்க அச்சகம்‌ 
யாழ்ப்பாணம்‌ 1994. 


;.. ச அ க ௫ ச னள ச்‌ 2 அண்ணன அது அன ன அன அன ன னன 


